தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN / 467 /2009 - 11 . 
[விலை : ரூ . 2. 40 காசு 


நாம் 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


யழையே 


ய வெல்லும் 


எண் 


37 ] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 23 , 2009 
புரட்டாசி 7 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை ) எண் 21 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் ( J2 ) துறை , நாள் : 27 பிப்ரவரி 2009. ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1946 ) 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( a ) பகுதியிலும் , 9 ஆம் பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , முந்திரி தொழிலில் 
பணியமர்த்தப்பட்டுள்ளவர்களுக்கான குறைந்தளவு ஊதிய வீதங்கள் நிர்ணயிப்பது தொடர்பாக , விசாரணைகள் மேற்கொள்ளவும் , மாநில 
அரசுக்கு ஆலோசனை வழங்கவும் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் . 


தனிப்பட்ட நபர்கள் : 


( 1) தொழிலாளர் நலத் துணை ஆணையாளர் - தலைவர் 

தொழிலாளர் நல ஆய்வாளர் நாகர்கோவில் - செயலாளர் 
உதவி இயக்குநர் , பொருளாதாரம் 
மற்றும் புள்ளியியல் ஆணையாளர் 
அலுவலகம் , சென்னை - 600 006 . 

. உறுப்பினர் 
வேலை அளிப்பவரின் பிரதிநிதி : 

திரு . டி. ஆர் . செல்வராஜ் செட்டியார் , 
திருவாளர் டி . ஆர் . வெங்கடாசலம் செட்டி , 
எண் . 65 , கும்பகோணம் சாலை , 
பண்ருட்டி - 607 106 . 
கடலூர் மாவட்டம் 

.... உறுப்பினர் 
(2 ) திரு . ப்பி . அணில்குமார் , மேலாளர் , 

பிரகாஷ் எக்ஸ்போர்ட்ஸ் , 
அதனம் கோட்டை , 
புதுக்கோட்டை மாவட்டம் . 

... உறுப்பினர் 


எண் . 65 டி .ஆர் . ஜ்ெ செட்டியா 


DTP - I-2 - 37 (T Sup ) - 1 


[ 1 ] 


டாக்டர் , E . அசாயி , 
கிறிஸ்டல் முந்திரி தொழிற்சாலை , 
மலைக்கோடு , 
மலமாரி அஞ்சல் , 
கன்னியாகுமரி மாவட்டம் . 

... உறுப்பினர் 
தொழிலாளர்களின் பிரதிநிதி : 
(1) திரு . ப்பி . ஜே . எஸ் .ப்.பி . ஜோஸ் , 

இந்திய தேசிய வர்த்தக யூனியன் காங்கிரஸ் . 
கஞ்சிராபுரம் , கஞ்சிரகோடு , 
கன்னியாகுமரி மாவட்டம் - 629 155 . .. . உறுப்பினர் 
திரு . கே .சி . துரைராஜ் , 
அனைத்திந்திய வர்த்தக யூனியன் காங்கிரஸ் , 
6/190 , குளம்பெட்டி வெளி வீடு , 
சம்பரம் அஞ்சல் , 
கன்னியாகுமரி மாவட்டம் - 629 154 . 

உறுப்பினர் 
திரு . எஸ் . இரச வன்னியன் , 
தொழிலாளர் முற்போக்கு முன்னணி , 
த / பெ . எம் . சாமிக்கண்ணு , 
சி - 7 , சுவாமி விவேகானந்தர் சாலை , 
பிளாக் 3 , நெய்வேலி - 617 801 , 
கடலூர் மாவட்டம் . 

- உறுப்பினர் 


( 2 ) 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


சி . கீதாபழனி , 

இயக்குநர் , ( பொறுப்பு ) 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை. 


[ அரசாணை (நிலை) எண் 52 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் ( 12 ) துறை , நாள் : 22 மே 2009 ) 


தமிழ்நாடு 1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1) 
உட்பிரிவின் (1 ) உட்பிரிவின் (a ) பகுதியின் படியும் 9 - ம் பிரிவின்படியும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , வீட்டுவேலையில் ஈடுபட்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு குறைந்தளவு ஊதிய வீதங்களை நிர்ணயிப்பது குறித்து , 
விசாரணைகள் நடத்தவும் மாநில அரசிற்கு ஆலோசனைகள் நல்கவும் , பின்வரும் உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஒன்றை இதனால் 
நியமனம் செய்கிறார் : -- 


தனி நபர்கள் : 


- 


தலைவர் 


செயலாளர் 


தொழிலாளர் நலத் துணை ஆணையாளர் - 1 , சென்னை 
தொழிலாளர் நல ஆய்வாளர் - 3 , சென்னை 
உதவி இயக்குநர் , பொருளாதாரம் 
மற்றும் புள்ளியியல் ஆணையாளர் அலுவலகம் 


உறுப்பினர் 


வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் : 
(1) திரு . டி . வேல்ராஜ் , 

5/ 1B , சக்தி விநாயகர் நகர் , 
நிலை - II , வெள்ளாளூர் , 
கோயம்புத்தூர் - 641 111 . 


- உறுப்பினர் 


திரு . எஸ் . இராமமூர்த்தி , 
151/8 , கோல்டன் ஜுப்ளி ப்ளாட்ஸ் , 
அண்ணாநகர் மேற்கு , 
சென்னை - 600 040 . 
திரு . ப்பி . செல்லதுரை , 
3 , ஜெயாநகர் , ஹைகிரவுண்ட்ஸ் . 
திருநெல்வேலி - 627 011 . 


. . உறுப்பினர் 


.... உறுப்பினர் 


தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : 
(1) திருமதி . எம் . பேபி , ( தொழிலாளர் முன்னேற்ற அணி ) 

க/ பெ . மண்ணாதன் ,, 
7 - கி , பிளாக் , திரு. வி .க . குடியிருப்பு , 
தேனாம்பேட்டை , சென்னை - 600 018 . .. உறுப்பினர் 
திருமதி . ப்பி . சொரூபராணி , 
( இந்திய தேசிய வர்த்தக சங்க காங்கிரஸ் ) 
3/ 2 B .B . அம்மன் கோவில் 4 - வது சந்து 
மூலகொத்தளம் , 
சென்னை - 600 021 . 

. .. உறுப்பினர் 


(2 ) 


திருமதி . எம் . பகவதி , 
( இந்திய வர்த்தகச் சங்கம் மையம் ) 
52 , குக்ஸ் சாலை , 
பெரம்பூர் , சென்னை - 600 012 . 


- . உறுப்பினர் 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


சி . கீதாபழனி , 

இயக்குநர் , ( பொறுப்பு ) 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


திருத்த அறிவிக்கைகள் 


[ அரசாணை (நிலை ) எண் 61, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் ( H1 ) துறை , நாள் : 3 ஜூன் 2009.) 


தமிழ்நாடு 1970 ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் ( முறைப்படுத்துதலும் , நீக்குதலும் ) சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 37 /1970 ) 
35 - வது பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1975 ஆம் ஆண்டு 
ஒப்பந்தத் தொழிலாளர்கள் ( முறைப்படுத்தலும் , நீக்குதலும் ) விதிகளுக்குப் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . இதன் 
வரைவு மேற்சொன்ன சட்டத்தின் 35 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் சொல்லியுள்ளவாறு , ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 
( A ) 24 ஆம் விதியின் (1) துணை விதியில் " ரூ . 50 என்பதற்குப் பதிலாக ரூ. 100/ - ( ரூபாய் நூறு மட்டும் ) " என்று 

அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
( B ) 26 ஆம் விதியில் , (1 ) மற்றும் (2 ) துணை விதிகளுக்குப் பதிலாக பின்வரும் துணை விதிகள் அமைத்துக்கொள்ளப்பட 

வேண்டும் ; அதாவது ; 
DTP - II -2- 37 (T Sup ) - 2 

DTP - II -2- 37 ( T Sup ) 2 


" (1) 7 ஆம் பிரிவின் கீழ் பதிவுச் சான்றிதழ் பெறுவதற்காக செல்லுத்தப்பட வேண்டிய கட்டணங்கள் கீழே குறிப்பிடப்பட்டவாறு 

இருக்கும் , அவையாவன : -- 
யாதொரு நாளில் ஒப்பந்த அடிப்படை .யில் பணியமர்த்தப்படுவதற்கு கருதப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை: - - 


ரூ . 


( a ) 20 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 

200 
( b ) 20 - க்கும் கூடுதலாக ஆனால் 50 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 400 
( c ) 50 - க்கும் கூடுதலாக ஆனால் 100 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 1,000 
( d ) 100 - க்கும் கூடுதலாக ஆனால் 200 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 2 ,000 
( e) 200- க்கும் கூடுதலாக ஆனால் 400 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 4,000 
( f ) 400 - க்கும் அதிகமாக இருக்குமாயின் 

6 , 000 
" (2 ) 12 ஆம் பிரிவின் கீழ் உரிமம் பெறுவதற்காக செல்லுத்தப்பட வேண்டிய கட்டணங்கள் கீழே குறிப்பிடப்பட்டவாறு இருக்கும் , 

அவையாவன: 


150 


பன் 


யாதொரு நாளில் ஒப்பந்த அடிப்படை. யில் பணியமர்த்தப்படுவதற்கு கருதப்பட்ட 

தொழிலாளர்களின் எண்ணிக்கை: -- 
தொழிலாளர்களின் எண்ணிக்கை . 

( a ) 20 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 
( b ) 20 - க்கும் கூடுதலாக ஆனால் 50 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 
( c) 50- க்கும் கூடுதலாக ஆனால் 100 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 200 
( d ) 100 - க்கும் கூடுதலாக ஆனால் 200 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 300 
( e ) 200 - க்கும் கூடுதலாக ஆனால் 400 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 400 

(f ) 400 - க்கும் அதிகமாக இருக்குமாயின் 
( C ) 25 ஆம் விதியின் 3 ஆம் துணை விதியில் கட்டணத்தில் 75 சதவீதம் " என்ற தொடருக்குப் பதிலாக " அதே போன்ற " 

என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 
( D ) 30 ஆம் விதியில் " ரூ . 25 /- ” என்பதற்குப் பதிலாக ரூ . 50/ - ( ரூபாய் ஐம்பது மட்டும் ) என்று அமைத்துக் கொள்ளப்பட 

வேண்டும் . 


500 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


சி . கீதாபழனி , 

இயக்குநர் , ( பொறுப்பு ) 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்பு) த் துறை . 
( அரசாணை (நிலை) எண் 91, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் ( G2 ) துறை , நாள்: 10 ஜூலை 2009.) 
தமிழ்நாடு 1972 ஆம் ஆண்டு தொழிலாளர் நல நிதிச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 36 /1972 ) 41 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1973 ஆம் ஆண்டு 
தொழிலாளர் நல நிதி விதிகளில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


ணை 


லவா 


2 . இதனால் செய்யப்படும் திருத்தங்கள் , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் 
செயலுக்கு வரும் . 


திருத்தங்கள் 


(1) மேற்சொன்ன விதிகளைச் சேர்ந்த 11 - A ஆம் விதியில் , இரண்டு இடங்களில் காணப்படுகிற " ரூபாய் ஐந்து என்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக ரூபாய் ஏழு " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; மற்றும் 


( 2 ) " ரூபாய் பத்து என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " ரூபாய் பதினான்கு " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


சி . கீதாபழனி , 

இயக்குநர் , ( பொறுப்பு ) 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


